ஸ்ரீராமஜெயம்‌, 
கோயிற்கலம்பகம்‌ 
என்னும்‌ 
இருவரங்கக்கலம்பகம்‌ 


மூலபாடம்‌, pice 30/2 22217 


௮ழகியமணவாளதாசர்‌ 
என்தற 
இவ்யகவி - பிள்ளைப்பெருமாள்‌ ஐயங்கார்‌ 


அருளிச்செய்தது. 


ஊ-புஷ்பரதசெட்டியாரால்‌ 
கலாரத்நாகரம்‌ என்னும்‌ 


அச்சுக்கூடத்திற்‌ பதிப்பிக்கப்பட்ட, 


1889, 


ஸீ 


இருவரங்கக்கலம்பகம்‌, 


தனியன்கள்‌ - நேரிசைவெண்பா, 
ஆழ்வார்முன்பின்னவர்க்கு மாமறைதமந்தார்தமிழால்‌ 
வாழ்வார்மணவாளர்‌ மாண்பவருட்‌ - டாழ்வாரு 
மெம்போலியர்க்கு மிரங்கெயரங்கக்கலம்ப 
கம்போதநல்கவைத்தார்‌ காண்‌. 
அறுசர்க்கழிநெடில்‌ ஆரிரியவிருத்தம்‌. 
சொன்னோக்கும்‌ பொருணோக்கும்‌ தொடைகோக்‌ 
கு கடைநோக்கும்‌ துறையி னோக்கோ, டென்னோக்‌ 
குங்‌ காணவிலக்‌ கியமாவ தன்றியிதி லீடு பட்டோர்‌, 
நன்னோக்கும்‌ புத்தியும்பத்‌ தியும்பெறுவர்‌ முத்தியுண்‌ 
டா நானென்‌ -சொல்கேன்‌, பன்னோக்க மணவாளர்‌ 
பகரரங்கக்‌ கலம்பகத்தைப்‌ பாரீர்‌ பாரீர்‌, 
காப்பு - கட்டனைக்கலித்‌தறைகள்‌, 
வேதம்‌ தொகுத்துத்‌ தமிழ்ப்பாடல்‌ செய்த விம 
லன்பொய்கை, பூதன்‌ மயிலையர்‌ கோன்புகழ்ச்‌ சே 
சன்புத்‌ தூரன்றொண்டர்‌, பாதந்‌ தருந்துகண்‌ மாம 
ழி சைக்குமன்‌ பாணன்மங்கை, நாதன்‌ மதுர கவி 
கோதை பாதங்க ணண்ணுதுமே. (௧) 


மறைப்பாற்‌ கடலைத்‌ இருகாவின்‌ மந்தரத்‌ தாத்‌ 
கடைந்து, துறைப்பாற்‌ படுத்தித்‌ தமிழா யிரத்தின்‌ 
சுவையமிர்தங்‌, கறைப்பாம்‌ பணைப்பள்ளி யானன்ப 
ரீட்டங்‌ களித்தருந்த, நிறைப்பான்‌ கழலன்றிச்‌ சன்‌ 
மவி டாய்க்கு நிழலில்லையே, (௨) 


றட த 
௨ இிராவரங்கக்கலம்பகம்‌, 


பிடிக்கும்பசசமயக்குலவேழம்பிளிறவெகுண்‌ கத 
டிடிக்குங்குரத்சில்கவேறனையானெ முபாருமுயயப்‌ 
படிக்கும்புகழெம்மிசாமாநுசமுனிபல்குணமும்‌ 
வடிக்குங்கருத்‌இனர்க்கேஇிருமாமணிமண்டபமே, () 


வானிட்ட£ர்த்திவளர்கூரத்தாழ்வான்‌மகிழவந்த 
தேனிட்டதார்‌கம்பெருமாள்குமா ரர்‌ சிவனையயன்‌ 
முனிட்டசாபந்துடைத்தாளரங்கர்சங்காழிபுய [கே. 
கானிட்டனென்றருள்பட்டர்பொற்றாள்கதி நந்தமக்‌ 


மயங்‌சைக்கொச்சகக்கலிப்பா. 
இவை எட்டடித்தரவுகள்‌: (௨) 


£ர்பூத்த செழுங்கமலத்‌ இருத்தவிசின்‌ வீற்திருக்கு 
கீர்பூத்த திருமகளு நிலமகளு மடிவருடச்‌ 

ஒறைப்பறவை புறல்காப்பச்‌ சேனையர்கோன்‌ பணிகேட்ப 
கறைப்படலைத்‌ தழாய்மார்பி ஞயிதுபோன்‌ மணிவிளங்க 
லரியதா னவர்க்கடிர்த வைம்படையும்‌ புடைதயங்கக்‌ 
கரியமால்‌ வரைமுளரிக்‌ காடீன்று இடந்தாக்குப்‌ 
பாயிசகான்‌ மதைபரவப்‌ பாற்கடலுட்‌ பருமணிச்சூட்‌. 
டாயிரவாய்ப்‌ பாம்பணைமே லதிதயிலி னினிதமர்ந்தோய்‌, 


மண்ணகர்‌ அயர்கிக்க வானகம்‌ தொழுதேத்தக்‌ 
கண்ணகன்சோ ட்டுக்‌ காவிரிவாய்ப்‌ புளினத்தப்‌ 

பம்புகதிர்‌ விசும்பிரவி பசும்புரவி வழிவிலங்கு 

செம்பொன்மதி லேழுடுத்த இருவரங்கப்‌ பெருங்கோயி 
லாணிப்பொற்‌ றகடுரிஞ்சு மணிக்கதவ நீள்வாயின்‌ 

மாணிக்க வெயில்பரப்பும்‌ வயிரமணி விமானத்‌.தண்‌ 
மின்னிலங்கு தொழவலய வியன்வலக்கை &ழ்கொடுத்துத்‌ 
தென்னிலல்கைத்‌ தஇசைகோக்‌இத்‌ இருகயனக்‌ அயில்வோய்கேள்‌. 


இவை - ஈரடித்தாழிசைகள்‌. (௬) 
தேவராய்த்தேவர்க்குக்தெரியாதவொளியுருவாய்‌ 
மூவராய்முவர்க்குண்முதல்வனாய்நின்‌ ஜோய்நீ, (௧) 


இருவரங்கக்கலம்பகம்‌, ௩ 
போற்றுவார்‌ போற்றுவதுன்‌ புகழ்ப்பொருளே 
யாசலினால்‌, வேற்றுவர சகமடியேன்‌ விளம்புமா 
தறியேனால்‌, (௨) 
பணித்தடங்கா இமையவர்க்கும்‌ பங்கயத்தோன்‌ 
முதலோர்க்கும்‌, பணித்தடங்காப்‌ புகழடியேன்‌ ப 
ணித்தடங்கற்‌ பாலதோ. (௩) 
யாங்கடவுளென்றிருக்குமெவ்வுலகற்கடவுளர்க்கு 
மாங்கடவுணியென்முலஃதுனக்குவியப்பாமோ, (௪) 
அனைத்துலகு மனைத்துயிரு மமைத்தளித்துத்‌ து 
டைப்பதுநீ, நினைத்தவிளை யாட்டென்றா னின்பெ 
ருமைக்‌ களவாமோ, (௫) 
கருதரிய வுயிர்க்குயிராய்க்‌ கரந்தெங்கும்‌ பரம்‌ 
துறையு, மொருகனிகா யகமென்றா ஓன்புகழ்க்கு 
வரம்பாமோ. (௬) 
இவை - ஈரடி. அராகங்கள்‌. (௪) 
உருவென வருவென வுளனென விலனென 
வருமை யிறுதியு மறிவரு நிலைமையை, 
இவரிவ ரிறையவ ரெனமன வுறுதியோ 
டவரவர்‌ தொழவனறு சமயமு மருளினை. 
கடுவளி கனல்புனல்‌ ககனமேோ டகலிட 
முபெதி கதிரவ னுருவமு மருளினை. 
கடிமல ரடியிணை கருதினர்‌ பெறுகென 
வடி௩டு முடிவற வருள்பர கதியினை, 
இவை பெயர்த்தும்‌ - ஈரடித்தாழிசைகள்‌. (௪) 
ஒருகாலு முகத்தவனோ டுலனெறா யென்பரதுன்‌ 
திருகாபி மலர்ர்ததல்லாற்‌ திருவளத்தி லுணராயால்‌, 
மேருூிரி யுடலவுணன்‌ மிடல்கெடுத்தா யென்பர தன்‌ 
கூறாரே யறிந்ததல்லாற்‌ கோவேநீயதியாயால்‌, 


௪ திறாவரக்கக்கலம்பகம்‌, 
பன்தியாய்ப்‌ படியெடுத்த பாழியா யென்பது 
வென்றியா ருனதெயிற்தின்‌ மென்றுகள்போன்‌ திருக்ததால்‌, 
அண்டமெலா முண்டையென்பா சதியாதா ராங்கவைநீ 
யுண்டருஞங்‌ காலத்தி லொருதுற்றுக்‌ சாற்றாவால்‌, - 
இவை சகாற்ர்‌ ஓரடி அம்போதரய்கம்‌, (௨) 
நஞ்சமு மமுதமு ஈரகும்‌ விமொய்‌ 
வஞ்சமு ஞானமு மறப்பு மாயினை . 
இருவினைப்‌ பகுதியு மின்ப துன்பமும்‌ 
கருணையும்‌ வெகுளியுங்‌ கருத்து மாயினை. 
இவை - முச்சர்‌ ஓரடி அம்போதரங்கம்‌; (௪) 
அலைகடல்‌ வயிறுக லக்கினை, 
யவுணரை மதுகைய டக்கினை, 
மலைகட களிறுவ தைத்தனை. 
மலைதலை கவிழவெ டுத்தனை. 
இவை - இரறா£ர்‌ ஓரடி அம்போதரங்கம்‌, (௮) 
மண்ணை விண்டனை. 
வெண்ணெ யுண்டனை. 
மருதி டந்தனை. 
எருத டர்ந்தனை, 
உண்ணி றைந்தனை. 
எண்ணி தந்தனை. 
ஒருமை யாயினை. 
பெருமை மேயினை. 
தனிச்சொல்‌, 
எனவாங்கு. 


ஓ 


வரங்கக்கலம்பகம்‌* 
@ 


பதிஞன்கடிரிலமண்டில ஆரிரியச்சுரிதகம்‌, 
மலர்தலை யுலகத்துப்‌ புலமை சான்ற 
பதின்மரும்‌ பணித்த பாடலோ தையொடு 
முதுமறை கறங்க முரச மார்ப்ப 
வலம்புரி பிளிறும்‌ பொலம்புரி கோயி 
லாழியஞ்‌ செல்வ வாதியம்‌ பரம 
வாழி வாழி மாயோய்‌ வாழி 
்‌ நெடியோய்‌ வாழி நின்மாட்‌ டொன்றே 
யடி.யேன்‌ வேண்டுவ தஃதுகீ மறுக்கேல்‌ 
பூவரு மயன்முதல்‌ யாவரு மறியா 
மூவுல களந்தநின்‌ சேவடி வாழ்த்தித்‌ 
தொழுதகைத்‌ தொண்டர்தந்‌ தொண்டரு ட்சேர்க்‌ 


தெழுவகைத்‌ தோற்றத்‌ இன்னாப்‌ பிறப்பி [கா 

னென்பொழி யாக்கையுட்‌ சேர்ப்பினு மவர்பா 

லன்பொழி யாமை யருண்மதி யெனக்கே, (க) 
நேரிசைவெண்பா. 


எனக்கே இருவரங்க னேபிரா னெம்மான்‌ 

றனக்கே யடிமை தமியேன்‌ - புனக்கேழ்‌ 
மருத்துளவோன்‌ மேலன்றி மற்றொருவர்‌ மேலென்‌ 
கருத்துளவோ வாராயுங்‌ கால்‌. (௨) 

கட்டளைக்கலித் துறை, 

காலா யிரமுடியாயிர மாயிரம்‌ கைபரப்பி, மேலா 
யிரந்தலை நாகங்‌ கவிப்பவிண்‌ பூத்தகஞ்சம்‌, போலா 
யிரங்கண்‌ வளரும்பி ரான்பொன்‌ னரங்கனென்றே, 
மாலா யிரங்கவல்‌ லார்க்கெய்த லாந்திரு வைகுந்த 
மே. (௩) 

அஅசீர்க்கழிகெடில்‌ ஆ9ரியவிருத்தம்‌, 
வைகலர்த மூவிலைவே லீசற்கும்‌ வாசவற்கும்‌ வா 
சப்‌ பூமேன்‌, மெய்கலந்த நால்வேத விரிஞ்சனுக்கு 


௬ திருவரங்கக்கலம்பகம்‌, 


மேலாய்விற்‌ நிருப்பர்‌ மாதோ, பைகலந்த பாம்பணை 
மேற்‌ திருவரங்கப்‌ பெருககருட்‌ பள்ளி கொள்ளும்‌, 
கைகலந்த நேமியான்‌ நிருகாமத்‌ தொருகாமய்‌ கற்‌ 
ரூர்‌ தாமே. (௪) 
எண்சர்க்கழிகெடில்‌ அரிரியவிருத் தம்‌. 
கற்று ரெனினும்‌ பதினு லுலகுங்‌ கண்டா ரெனி 
இந்‌ தண்டா மிகுபற்‌, தற்று ரெனினுந்‌ இருமா லடி 
யா ரல்லா தவர்வீ டில்லா தவரே, பொற்றா மரை 
யாள்‌ கணவன்‌ யிலும்‌ பொற்கோ யிலையே புகழ்‌ 
வார்‌ பணிவார்‌, மற்று ரெனினும்‌ பெற்றா ரவரே 
வானோர்‌ இருமா மணிமண்‌ டபமே, (௫) 
எழு£ர்க்கழிகெடில்‌ ஆரியச்‌ ௪௩ தவிருத்தம்‌. 
மண்டலமும்‌ விண்டலமு நின்றவட குன்றமும்வ 
ளைக்தமலை யுங்கட லுமூ, தண்டமும்‌ கண்டமும 
யின்றவர்து யின்றருள ரும்பதிவி ரும்பிவின விற்‌, 
கொண்டல்குமு அங்குடி ழிந்துமத குந்தியகில்‌ 
கொண்டெரை மண்டிவரு நீர்‌, தெண்டிரைதொ ௮ம்‌ 
தரள முங்கனக முஞ்செறு தென்றிருவ ரங்ககக ரே. 
புயவகுப்பு- ஆசிரியவண்ண விருத்தம்‌. 
(முதலை. 
நகுகதிர்வழங்கு தகடுபடுசெம்பொ 
னவமணிகுயின்ற தொடியணியணிர்‌ து 
ககனவிலிடுகீல வெற்பொத்திருந்தன, 
நதியபுதுமன்ற நிசைமுழுதுமண்‌.ட 
நறவுகுதிகொண்ட துளவணியலங்கன்‌ 
மதுகரமொருகோடி சுற்றப்புனேந்தன, 
நளினமடமங்கை குவலயமடந்தை 
சனகனதணங்கு பொதுவர்மகளென்றிவ்‌ 
வனிதையர்தனபரர மொத்தக்குழைந்தன, 


திருவரங்கக்கலம்பகம்‌, எ 


நதிபதிசுழன்று கதறிநுரைசிந்த 
வ ரவகடுரிஞ்சி யலறவலமந் து 
வடவரையுடறேய நட்டுக்கடைந்தன ; 
(இரண்டாமடி) 
இகலியிருகுன்றி லிருசுடரெழுட்து 
பொருவதெனவிம்ப மதிமுகமிலங்கு 
மிருகுழையிருபாட லைப்பச்சிறந்தன 
இணையதரிமிர்ந்து வலியொடுதிரண்டு 
புகழொபெசநீது புழுகொடுமளைக்‌ து 
கலவையினணிசேறு துற்றுக்கமழ்ந்தன, 
எதிசொருவரின்றி யகலவுலகுட்த 
னடிதொழவிருந்த விரணியன்மடங்க 
முசணியவரைமார்ப மெற்றிப்பிளந்தன, 
எறிகடல்கலங்கி முறையிடவெகுண்ட 
நிசிசரரிலங்கை யரசொடுமலங்க 
வொருசிலையிருகால்வ ளைத்துச்சிவந்தன; 
(மூன்றாமடி) 
மிகுகளவினின்ற விளவுகனிசிந்தி 
மடியவிடுகன்று குணிலெனவெறிந்‌ து 
பறவையினகல்வாய்கி ழித்துப்பகிர்ந்தன, 
'வெறிபடுகுருந்தை முறிபடவடர்ந்து 
குடமடமகழ்ம்‌து குரவைகள்‌ பிணைந்து 
பொருதொழிலெருதேழு செற்றுத்தணிந்தன, 
வெடிபடமுழங்கி யெழுமுகிலுமண்ட 
ரொடுநிரைதியங்க வெறிதிவலைகண்டு 
தடவரைகுடையாவெ டுத்துச்சுமந்தன, 
விழிவடவைபொங்க வெதிர்பொர௩டஙந்த 
களிறுளம்வெருண்டு பிளிநிடமுனிக்த 
புகர்முகவிருகோடு பற்றிப்பிடுங்கெ ; 


ஆ 


திருவரங்கக்கலம்பகம்‌, 


(கான்காமடி) 
அகலிடமுமும்ப ௬ுலகமுநடுங்கி 
யபயமடியெங்க ளபயமெனவர்து 
விழமுதொறுமிடையூத கற்றிப்புரந்தன, 
அருகுறவிளங்கு மெறிஇஒரிசங்கம்‌ 
வெயிலொருமருங்கு நிலவொருமருங்கு 
மெதிரெதிர்கதிர்வீச விட்டப்பொலிந்தன, 
அருமறை துணிந்தபொருண்முடிவையின்சொ 
லமுதொழுகுகின்ற சமிழினில்விளம்பி 
யருளியசடகோபர்‌ சொற்பெற்றுயர்ந்தன, 
அரவணைவிரும்பி யறிஅயிலமர்ந்த 
வணிதிருவசங்கர்‌ மணிதிகழ்முகும்த 
சழகியமணவாளர்‌ கொழற்றப்புயங்களே. (௪) 
கேரிசைவெண்பா. 
புபகான்‌ குடையானைப்‌ பொன்னரங்கத்‌ தானை 
யயனாக்‌ திருவுந்தி யானை--வியனாம்‌ 
பரகதிக்குக்‌ காதலாய்ப்‌ பாடினேன்‌ கண்டீர்‌ 
நரகஇக்குக்‌ காணாம னான்‌, (௮) 
கட்டளைக்கலித்‌ துறை, 


நானந்த வைகுந்த காடெய்தி வாழிலென்‌ ஞாலத்‌ 


தன்றி, யீனந்த வாத நிரயத்து வீழிலென்‌ யானடை 
க்தேன்‌, கோனந்தன்‌ மைந்தனை நான்முகன்‌ றஐற்தை 
யைக்‌ கோயிலச்சு, தானந்‌ தனையெனக்‌ காரா வழு 
தை யரங்கனையே. (௯) 


எண்சர்க்கழிகெடில்‌ அரிரியவிறுத்தம்‌, 


அரவின டித்தானு முரவிலொ டித்தானு 
மடவிக டந்தானும்‌ புடவியி டந்தானும்‌ 


இருவரங்கக்கலம்பகம்‌ ௯ 


குரவைபி ணைத்தானும்‌ ப ரவைய ணைத்தானுங்‌ 
கோசலை பெற்றானும்‌ வீசலை யுற்றானும்‌ 
முரனைய றுத்தானுங்‌ கரனையொ அத்தானு 
முத்திய ளித்தானு மத்திவி ளித்தானும்‌ 
பரமப தத்தானுஞ்‌ சரமவி தத்தானும்‌ 
. பாயல்வ டத்தானும்‌ கோயிலி டத்தானே,(௧௦) 


கட்டளைக்கலித்துறை, 
தானே தனக்கொத்த தாட்டா மரைக்குச்‌ சரண்‌ 
புகுந்தர, ளானே னினியுன்‌ னருளறி யேனென தா 
ருயிரே, தேனேயென்‌ நீவினைக்‌ கோர்மருந்‌ தேபெ - 
ரும்‌ தேவர்க்கெல்லாங்‌, கோனே யரங்கத்‌ தரவணை 
மேற்பள்ளி கொண்டவனே. (௧௧) 
மேகவிடுதாது - சேரிசைவெண்பா: 


கொண்டல்காளும்மைக்குதித்தேதொழுகின்றே 


னண்டர்காணாவரங்கத்தம்மானைக்‌--கண்டு [லிப்‌ 

மனத்துளவத்தைப்படுமென்மையலெல்லாஞ்சொல்‌ 

புனத்துளவத்தைக்கொணரீர்போய்‌, (௧௨) 
கலிவிருத்தம்‌, 


போயவனி யித்சிலபு றச்சமய நாடும்‌ 

பேயறிவை விட்டெழுபி றப்பையும அுப்பீ 
சாயனைய னந்தனைய னந்தசய னத்தெம்‌ 

மாயனைய ரங்கனைவ ணங்கிமரு வீரே. (௧௩) 


எண்‌£ர்க்கழிநெடில்‌ ஆரியவிரு த்தம்‌, 
மருவு தந்தையுங்‌ குருவு மெந்தையு மருள்கெ டுப்‌ 


பது மருள்கொ டுப்பது, முருகு நெஞ்சமும்‌ பெருகு 


தஞ்சமு முரிய ஞானமும்‌ பெரிய வானமும்‌, இருவ 
ரங்கனா ரிருவ ரங்கனார்‌ செங்கண்‌ மாயனா ரெங்க ளா 


௧௦ ,இருவரங்கக்கலம்பகம்‌. 


யனா, சருண்மு குந்தனார்‌ இருவை குந்தனா ரமல 
நாதனார்‌ கமல பாதமே, (௧௪ 
எண்ட£ர்க்கழிகெடில்‌ ஆரிரியவிறாத்தம்‌, 
பாதியா யழுகியகால்‌ கைய ரேனும்‌ 
பழிதொழிலு மிழிகுலமும்‌ படைகத்தா ரேனும்‌ 
ஆதியா யரவணையா யென்ப சாகி ்‌ 
லவரன்றே யாம்வணங்கு மடிக ளாவார்‌ 
சாதியா லொழுக்கத்தான்‌ மிக்கோ ரேனுஞ்‌ 
சதுர்மறையால்‌ வேள்வியாற்‌ றக்கோ ரேனும்‌ 
போனன்‌ முகன்பணியப்‌ பள்ளி கொள்வான்‌ 
பொன்னரங்கம்‌ போற்றாதார்‌ புலையர்‌ தாமே, 0 
கட்டளைக்கலித்‌.துறை. 
புலையாம்‌ பிறவி பிறந்தென்செய்‌ தோம்பொன்னி 
பொன்கொழிக்கு, மலையார்‌ இருவரங்‌ கத்தெம்பி ரா 
னம தன்னையொடுக்‌, தொலையாத கானய்‌ கடந்தவம்‌ 
காட்டடந்‌ தோறும்புல்லாய்ச்‌, சிலையாய்க்‌ இடந்தில 
மேகெஞ்ச மேகழ நீண்டுகைக்கே. (௧௬) 
அற£ர்க்கழிசெடில்‌ ஆூரியவிருச்தம்‌, 
இண்டா வழும்புஞ்‌ செந்கீருஞ்‌ சயு ஈரம்புஞ்‌ செறி | 
தசையும்‌, வேண்டா நாற்ற மிகுமுடலை வீணே சுமந்‌ 
து மெலிவேனே, நீண்டாய்‌ தூண்டா விளக்கொளி 
யாய்‌ நின்றா யொன்றா யடியாரை, யாண்டாய்‌ காண்‌ 
டா வனமெரித்த வரங்கா வடியேத்‌ கரங்காயே,(௧௪) 
தவம்‌ - கலிகிலைத்‌ தறை, 
காயிலை இன்றும்‌ கானிலு நைந்துங்‌ கதிதேடித்‌ 
தியிடை நின்றும்‌ பூவலம்‌ வந்தும்‌ இரிவீர்கா 
- டாயிலு மன்பன்‌ பூமக ணண்பன்‌ தடநாகப்‌ 


பாயன்மு குந்தன்‌ கோயி லரங்கம்‌ பணிவீரே, (௧௮) 


ட 
இிருவரங்கக்கலம்பகம்‌, கக 


இதுவுமது - கட்டளைக்கலித்‌. துறை, 
வீரரங்‌ காயெ வைவரை மாற்றி விடவரவின்‌, 
போரரங்‌ காக டித்தபொற்‌ முள்பற்றிப்‌ பொன்னி 
நன்னீர்ச்‌, சீரரங்‌ காநின்‌ ரொழும்பனென்‌ றேசிந்தை 
செய்யிலது, கூரரம்‌ காணெஞ்ச மேவஞ்ச மாயக்‌ 


கொடுவினைக்கே, (௧௯) 


நேரிசைவெண்பா. 
கேசவனை யேசெவிகள்‌ கேட்க இருவரங்கத்‌ 
திசனையே சென்னி யிறைஞ்சிடுக--நேசமுடன்‌ [பூ 
கண்ணனையே காண்கவிரு கண்ணிணர்கொள்காயாம்‌ 
வண்ணனையே வாழ்த்துகவென்‌ வாய்‌, (௨௦) 
இரங்கல்‌-எழுசீர்க்கழிகெடில்‌ ஆரியச்சம்‌ தவிரு த்தம்‌ 

வாயினி ரம்கினை யாரமெ நிந்தனை வால்வளை சிந்தி 
னை தண்‌, பாயலை யுந்தினை மாலைய டைந்தனை பாரி 
வு றங்கிலை யாற்‌, கோயில ரங்கனை மாகன கந்திகழ்‌ 
கோகன கம்பொ லியு, மாயிழை ஈண்பனை நீயும்வி 
ரும்பினை யாகுகெ டுங்கட லே, (௨௧) 

இதுவுமது - கலிகிலை வண்ணத்துறை, 
கடல்வழி விடறிசி சரர்பொடி படவிரு கண்‌£றி 
வடகயி லையிலெழு விடைதமு வியதும றந்தாரோ 
வடலர வமளியி லறிதுயி லமரும ரங்கேச 
ரிடர்கெட வருகிலர்‌ முருகலர்‌ அளவுமி ரங்காரே, () 
கேரிசைவெண்டா. 

இரங்கத்‌ தனித்தனியே யெய்துகின்ற துன்பத்‌ 
தரங்கத்தை யேதாற்‌ நடுப்பீ- ரரங்கர்க்குக்‌ 
கஞ்சம்‌ இருப்பாதங்‌ கார்மேனி யென்றவர்பா 
னெஞ்சந்‌ திருப்பாத நீர்‌, (௨௩) 


௧௨ திருவரங்கக்கலம்பகம்‌. 


இரங்கல்‌ - தாழிசை, 

நீரிருக்கமட மங்கைமீர்கிளிக டாமிருக்கமது கர 
மெலா, நிறைக்திருக்கமட வன்னமுன்னநிரை யா 
யிருக்கவுரை யாமல்யா,--னாரிருக்கலுமென்‌ னெஞ்ச 
மல்லதொரு வஞ்சமத்றதுணை யில்லையென்‌, முத 
ரத்தினொடு அறுவிட்டபிழை யாரிடத்துரைசெய்‌ 
தாறுவேன்‌,--”ரிருக்குமறை முடிவுதேடரிய இருவ 
சங்கரை வணங்கியே, திருத்துழாய்தரில்‌ விரும்பி 
யேகொடு இரும்பியேவருத லின்றியே,--வாரிருக்கு 
முலை மலர்மடந்தையுறை மார்பிலேபெரிய தோளி 
லே, மயங்‌கியின்புற முயங்கியென்னையு மறந்துதன்‌ 
னையு மறக்ததே. ்‌ (௨௪) 

இஅவுமது - சேரிசைவெண்பா. 
மறக்குமோ காவின்‌ மதுவருந்தி யப்பாற்‌ 
பதக்குமோ சந்கிதிமுன்‌ பாமோ-—9றெக்கத்‌ 
தருவரங்கள்‌ கேட்குமோ தாழ்க்குமோ நெஞ்சே 
இருவரங்கர்‌ பாற்போன தேன்‌, (௨௫) 
அம்மானை - மடக்குக்கலித்தாழிசை, 
சேனமருஞ்‌ சோலைத்‌ இருவரங்க ரெப்பொருளு 
மானவர்தா மாண்பெண்‌ ணலியலர்கா ணம்மானை 
யானவர்தா மாண்பெண்‌ ணலியலரே யாமாஇற்‌ 
சானதியைக்‌ கொள்வசோ தாரமா யம்மானை 
தாசமாய்க்‌ கொண்டதுமோர்‌ சாபத்தா லம்மானை, () 
இரங்கல்‌ - மடக்குத்‌ தாழிசை. 

மானையெய்தவ ரின்னமென்மட மானையெய்திலர்‌ 
நேமியான்‌, மாலைதந்தவர்‌ பைந்துழாய்மது மாலைதந்‌ 
இல ரிக்திரன்‌ _— சோனைமாரிவி லக்கிவிட்டவர்‌ சொ 
ரிகண்மாரிவி லக்கிலார்‌, சுரர்களுக்கமு தங்கொ 
டுத்தவர்‌ சோதிவாயமு தங்கொடார்‌,--தானையைவர்‌ 


இருவரங்கக்கலம்பகம்‌, கா 


கொ டிக்களித்தவர்‌ தானைகொண்டத ளிக்கலார்‌, 
சய்கரற்கிர வைத்தடுத்தவர்‌ தையலுக்கெ வைத்த 
டா, ரானைமுன்வரு மன்புளார்முலை யானைமுன்வரு 
மன்பிலா, ஏணி.பரய்கர்ஈ டத்துநீதிய நீதியாகவி 
ருந்தகே. 
எண்சீர்க்கழிநெடில்‌ ஆரிரியவிறாத்தம்‌. 
இருளினும்‌ வெளியினு மருளினுந்‌ தெருளினு 
மின்பமே யடையினுந்‌ துன்பமே மிடையினு 
மொருவர்முன்‌ புகழினு மிருவர்பின்‌ பிகழினு 
மூனிறந்‌ தழியினும்‌ யான்மதந்‌ தொழிவனோ 
சுருதியின்‌ றோலிடுங்‌ கரதலம்‌ நாலொடுந்‌ 
துவளு.நான்‌ மார்பமும்‌ பவளவாய்‌ மூரலுங்‌ 
இருவரம்‌ கேசர்தஞ்‌ சுருள்கருங்‌ சேசமுஞ்‌ 
செய்யநீண்‌ முடியுமத்‌ துய்யசே வடியுமே, (௨௮) 
நேரிசைவெண்பா. 
சேவடியான்‌ மூவடிமண்‌ டென்னரங்கத்‌ தம்மானீ 
மாவலிபால்‌ வாங்கியகாண்‌ மண்ணுலகோ-மூவுலகும்‌ 
விசுங்கா லோவலிய வெவ்வினையே னெஞ்சமோ 
பேசுங்கா லேதோ பெரிது, (௨௯) 
நாரைலிடுதாது - கட்டஊைக்கலிதீ துறை, 
பெருவரங்‌ கேசவ னல்லா தருள்செய்யும்‌ பேரிலை 
வே,- ஜொருவரங்‌ கேசற்று மோதாரென்‌ காதலை 
யோடியெங்குங்‌, கருவரங்‌ கேசலிக்‌ கத்திரி வோர்க்‌ 
குக்‌ கருணைசெயயுந்‌, இருவரங்‌ கேசர்க்கு நீசொல்‌ 
லல்‌ வேண்டுஞ்‌ செழுங்குருகே, (௩௦) 
இரங்கல்‌ - தாழிசை, 
குருகுறங்கு கானலே கருநிறங்கொள்‌ பானலே 
கொடி.யிருண்ட ஞாழலே நெடியகண்ட ஸனீழலே 


௧௪ இருவரம்சக்கலம்பகம்‌, 


பொருதரங்க வேலையே நிருதரங்க மாலையே 
போதயின்ற கம்புளே யேதையின்றி யம்புகேன்‌ 

இருவரங்க ரிணையிலா வொருபுயங்க வணையிலே [ர்‌ 
இகற்வலக்கைழேதாமுடுழ்மலர்க்கண்‌ வளர்வதோ 

கருணை௩ம்பு வதனமு மருணவிம்ப வதரமுங்‌ 
காவிகொண்ட மேனியு மாவிகொண்டு போனவே. 


பன்னிரு£ர்க்கழிகெடில்‌ ஆடுரியவிருத்தம்‌. 
போனகம்‌ பதினாலு புவனம்‌ திருப்பள்ளி பொறி 


யரவ ணைப்பாற்கடல்‌, பூமடம்‌ தையுகிலம டக்தையுக்‌ 
தேவியர்பு ராதனம றைக்குமெட்டா-— வானகம்‌ 
பேரின்ப முடன்விற்றி ருக்குமிடம்‌ வாகனம்‌ வயின 
தேயன்‌, மலர்வக்த நான்முகன்‌ நிருமைந்த னவன்‌ 
மைந்தன்‌ மதிசூடி வாசவன்முதற்‌,-றேனகும்‌ தொ 
டைமெளலி முப்பத்து முக்கோடி தேவருன தேவல்‌ 
செய்வோர்‌, தங்களும்‌ பரிஇயுஞ்‌ சங்கமுந்‌ இபிரி 
யுக்‌ திரிவனவு நிற்பனவுமா,--மேனைமன்‌ ணுயிர்முமு 
தும்‌ விளையாட நீவகுத்‌ இட்டப்ல மாயையதனா, 
லெழிலரம்‌ கந்துயிலு மெம்பிரா னின்பெருமை யா 
வரே வாழ்த்துவாரே. (௩௨) 
இரங்கல்‌ - இதுவுமது. 

வாழு மவுலித்‌ துழாய்மணமு மகரக்‌ குழைதோய்‌ 
விழியருளு, மலர்ந்த பவளத்‌ இருககையு மார்பி 
லணிஃத மணிச்சுடருக்‌,--தாழு முளரித்‌ இருநாபித்‌ 
தடத்து எடங்கு மனைத்துயிருஞ்‌, சரண கமலத்‌ 
தமைகேள்வன்‌ சடையிற்‌ புனலும்‌ காணேனா,--லா 
ழமுடைய கருங்கடலி னகடு ஒழியச்‌ சுழித்தோடி, 
யலைக்குல்‌ குடகா விரிகாப்ப ணைவா யரவிற்‌ றுயில 
முதை,--யேழுபிறப்பி லடியவரை யெழுதாப்பெரிய 


இிருவரங்கக்கலம்பகம்‌, &௫ 


- பெருமானை, யெழுத வரிய பெருமானென்‌ றெண்ணா 
தெமுதி யிருக்தேனே, (௩௩) 
இஅவுமது - எண்சீர்க்கழிரெடில்‌ ஆரியவிருத்தம்‌. 

இருங்குங்‌ குமத்தோ எரங்கேசர்‌ முன்னு ளிலங்‌ 
கா புரங்கா வலன்காலி னால்வீழ்‌, கருங்குன்று போ 
ன்மண்‌ முகங்குத்தி வீழக்‌ கண்டா ரெனக்கின்று 
தீண்டா ரளித்தால்‌, மருங்கெய்கும்‌ வம்போது வார்‌ 
வா யடங்கும்‌ வாடைக்கு நிலமங்கை யாடைக்கு கோ 
கேன்‌, நெருங்கும்‌ தனஞ்சந்‌ தனம்பூச லாகு நீளா 
இராமையன்‌ மீளா இராதே, (௩௪) 
அஹுசர்க்கழிகெடில்‌ அசிரியவிறாத்தம்‌. 
தேடு இன்றதனை யைம்பொறி கணாக்கிரை தேடியுங்‌ 
கிடையாமல்‌, வாடு இன்றனை வீடுசென்‌ நென்றினி 
மருவுவை மடநெஞ்சே, ஆடு கின்றிலை யமுகிலை தொ 
முகிலை யரங்கனைக்‌ கரங்கூப்பிப்‌, பாடு ன்றிலை நினை 
கிலை பதின்மர்தம்‌ பாடலின்‌ படியாயே, (௩௫) 
எழு£ர்க்கழிரெடில்‌ ஆரிரியவிருத்தம்‌, 
ஆயினை மனையைச்‌ சேயினைப்‌ பிதாவை யனத்தி 
னைத்‌ தனத்தினை விரும்பும்‌, பேயினை மறந்து நோயி 
னை மூப்பைப்‌ பிறப்பினை யிறப்பினைத்‌ துடைப்பி, 
ராயனை முளரி வாயனை யெங்க ளமலனைக்‌ கமலனைப்‌ 
பயந்த, தாயனை நெடிய மாயனை வடபாற்‌ றரங்கனை 
யரங்கனைத்‌ தொழுமே. (௩௬). 
மடக்குக்‌ கட்டளை மண்டலக்கலிப்பா. 
கொழப்பெ முதந்த வாசணத்‌ தந்தமே 
தொட்டி றுத்ததும்‌ வாரணத்‌ தந்தமே 
வழுத்து தாண்முன்பு வனங்க டந்ததே 
மலர்ந்த வுந்திபு வனம்க டக்ததே 


2. 
உ 


ல்‌ திரு௨ரக்கம்சலம்பகம்‌ 
௧௬ வரல்‌ பகம்‌, 


ஒழித்த துங்குழைச்‌ சங்கரன்‌ சாபமே 
யொத்த துங்குழைச்‌ சங்கரன்‌ சாபமே 
அழித்த தும்பொரு தானவ ரங்கமே 
யமித னூரினி. தானவ சங்கமே, (௩௭) 
சேரிசைஆசிரியப்பா - உயிர்வருக்கமோனை. 
அரங்க மாளிகைக்‌ கருங்கடல்‌ வண்ணனை 
ஆலிமா முலலே வாலி காலனை 
இக்த ரூருறை யெந்தைபெம்‌ மானை 
ஈச னான்முகன்‌ வாசவன்‌ றலைவனை 
உள்ளாவா ருள்ளத்‌ துள்ளுறை சோதியை 
ஊரக நின்றரு ணீரகத்‌ தடிகளை 
எவ்வுண்‌ மரயனைத்‌ தெய்வநா யகனை 
ஏம்மலி கெரத்து நீர்மலை யாதியை 
ஜவா யரவி லறிதுயி லமலனை 
ஒருகான்‌ மொழியினு மொழிகுவை கெஞ்சே 
ஓதகீர்‌ ஞாலத்‌ அழலும்‌ 
ஒளவிய பிறப்பி லழுக்திவா வெதே. (௩௮) 
இரங்கல்‌ - சாழிசை, 
காடியோட வனசமன்ன விருசண்வெள்ள மருவிபோன்‌ 
மருவியோட மதனன்வாளி யருவியோட வாடையூ 
டாடியோட வன்திலோசை செவியிலோட வண்டுழா 
யாசையோடு மெங்கள்பேதை யாவியோட னீதியோ 
மாழியோட வஃ்கிவெப்பு மம்கியோட வைங்கரன்‌ 
முியோட முருகனோட முக்கணீசன்‌ மக்களைத்‌ 
, தேடியோட வாணனாயி ரம்புயங்கள்‌ குருதிநீர்‌ 
2 யோட சேமிதொட்ட இருவரங்க ராசரே. (௩௧) 


ட 


கலிச்‌ சர்தவிருத்தம்‌, 
சருகருக்தியைம்‌ பொறிவருந்தரும்‌ தவர்களண்‌ 
ர்குஞ்‌ சரமுகன்குகன்‌, பரிதிசந்திரன்‌ சவனயன்‌ 
புரக்‌ தரனிரந்தரம்‌ பரவுமெந்தையூர்‌, குருகை 


திருவரங்கக்கலம்பகம்‌* ௧௭ 


தஞ்சைதென்‌ கணபுசங்குறுங்‌ குடிகுடைக்தைவண்‌ 
டுவரையிந்தணார்‌, இருவைகுந்தமஞ்‌ சனசரிலம்பயிற்‌ 
இரபுரஞ்செழும்‌ இருவரங்கமே, (௪௦) 
ம்டக்குக்‌ கொச்சகக்கலிப்பா, 
இருவரங்கக்‌ இருக்கோயில்‌ சேர்ந்துமது இருக்‌ 
கோயில்‌, தருவரென்றும்‌ வைகுந்தம்‌ தயங்கொளி 
சேர்‌ வைகுந்தம்‌, ஒருமருங்இ னந்துடையா ரொழிர்‌ 
தொர்சன- னந்துடையார்‌, மருவமறங்‌ இருப்பீரோ 
வணங்கமறம்‌ திருப்பீரே, (௪௧) 
இத்து - கட்டளை கிலைக்கலிப்பா, 
திருப்பொற்‌ பாவைக்குக்‌ கஞ்சம்பொன்‌ னாக்கிய 
சித்த ரேஞ்சுத்தக்‌ காயாம லரென 
உருப்பொற்‌ பானதி ர௬வரம்‌ கேசனா 
ரூர கத்துநின்‌ மூர்சென்றி றைஞ்சினோம்‌ 
இருப்புப்‌ பாடகங்‌ காட்டினர்‌ யாமவர்க்‌ 
கிரும்பை யாடக மாக்கின மீயத்தை 
கருக்கி வெள்ளிய தாகவு ருக்குவோ 
நமது வித்தைக்க முதேய ர௬ுமையே, (௪௨) 
இதவுமது - கட்டளைச்கலிதீ துறை, 
அரும்பித்‌ தளையவிழ்‌ நாண்மாலை மார்ப னரங்க 
னெங்கள்‌, பெரும்பித்‌ தளையும்‌ பிறப்பறுத்‌ தாண்ட 
பி ரான்‌ த்தரேம்‌, தரும்பித்‌ தளையும்‌ தராவும்பொன்‌ 
ஓக்கித்‌ தருவெமப்பா, திரும்பித்‌ தளையினு நெய்பா 
லமுதினுஞ்‌ சிந்தனையே, (௪௩) 
நேரிசைவெண்பா, 
இந்திக்கத்‌ இத்திக்குஞ்‌ செவ்வாய்‌ துவர்த்துப்பாம்‌ 
புந்திக்கு ளேயின்‌ புளிமேவு--நந்தங்‌ 
கருவரங்கங்‌ கைத்தழலும்‌ காவிரியி ஜூடே 
இருவரங்கத்‌ தேவளரும்‌ தேன்‌, (௪௪) 


சன இிருவரங்கக்கலம்பகம்‌, 
கட்டளைக்கலித் துறை. 


சேனந்து சோலை யரங்சேசர்‌ சேவடி. மேல்விசய 
ன்‌, தானந்த நாளையிற்‌ சாத்‌இய மாலையும்‌ தாள்விளக்‌ 
கும்‌, வானம்‌ தருங்கங்கை நன்னீருஞ்‌ சென்னியில்‌ 
வைக்கப்பெத்ற, வானந்தம்‌ தானல்ல வோமுக்க 
னணான்மன்று ளாடுவதே, (௪௫) 


இரங்கல்‌ - எண்சேர்க்கழிரெடில்‌ ஆரிரியவிருத்தம்‌. 


ஆடும்‌ படநா கணைமே லணையு மமலன்‌ கமலத்‌ 
தவனுஞ்‌ இவனும்‌, நாடும்‌ இருமா றுயில்கோ யிலின்‌ 
வாய்‌ கறைவார்‌ பொழிலூ மறைவா ரளகக்‌, காடுய்‌ 
குழையைச்‌ சாடுவ்‌ குவளைக்‌ கண்ணுய்‌ குதலைப்‌ பண்‌ 
ணும்‌ கரியின்‌, கோடும்‌ தரளச்‌ தோடும்‌ புருவக்‌ கோ 
தண்‌ டமுமே மூதண்‌ டமுமே, (௪௬) 


கைக்‌இலை-எழுர்க்கழிரெடில்‌ அரியச்சக்தவிருதீதம்‌. 


அண்டமுழு துண்டவ ருமிழ்ந்தவ ரிடந்தவ ரள 
தவர்‌ வளர்க்த ருளுமா, சண்டபண வைந்தலை யன 
தசய னக்‌இகழ்‌ தருந்திருவ ரங்கர்‌ வரைமேற்‌, கண்‌ 
டதொரு சொம்பதி லிரண்டுமக ரங்களொரு கஞ்ச 
மிரு வெஞ்சிலை மணங்‌, கொண்டதொரு கொண்ட 
ரு கெண்டையொரு தொண்டையிறா கும்பமொரு 
செம்ப ணிலமே. (௪௭) 

இரங்கல்‌ - தாழிசை, ட்‌ 

செம்பொன்‌ னரங்கத்‌ தரங்கநீர்ச்‌ தள சந்திர 
வாவிசூழ்‌, கம்புளு டன்பயி னாரைகாள்‌ காதலை யெ 
ன்சொலி யாறுவேன்‌, வெம்பனி வந்தது வந்தபின்‌ 
வேனிலும்‌ வந்தது வேனில்போய்ப்‌, பைம்புயல்‌ 
வந்தது சென்ற௩ம்‌ பாதகர்‌ வந்திலர்‌ காணுமே,(௪௮) 


இருவரம்கக்கலம்பகம்‌, ம்ம 
சம்பிரதம்‌ - பன்னிரு£ர்ச்சழிநெடி.ல்‌ அரிரியவிருத்தம்‌, 
காணாத புதுமைபல காட்டுவன்‌ கட்செயிக ளெ 
ட்டையு மெடுத்தாட்டுவன்‌, கடல்பருகு வன்பெ 
ரிய கனகவரை யைச்சிறிய கடுகினி லடைத்துவைப்‌ 
பன்‌,--வீணார வாரமூ சண்டமுற விளைவிப்ப னிர 
வுபகன்‌ மாறாடவன்‌, விண்ணையு மறைப்பனெழு 
மண்ணையு மெடுப்பனிவை விளையாடும்‌ வித்தையெ 
ன்றால்‌ --நீணாக ணைப்பள்ளி யிற்றிருவ ரங்கத்து ரெ 
டிதூழி துயிலும்பி ரான்‌, நெற்றிக்க ணானவனை நான்‌ 
முகனை வாசவனை நிமிருமிரு சுடரைமுதலாச்‌-—சே 
ணாடர்‌ யாவரையு மடிமைகொண் டவரவர்‌ இரத்திழ்‌ 
பொறித்துவிட்ட, இருச்சக்‌ கரப்பொறியி லாத 
வொரு கடவுளைத்‌ தேடியினி முன்விடுவனே,(௪௯) 
எண்‌ சர்க்கழிநெடில்‌ ஆரிரியவிறுத்தம்‌. 
முன்னமேழ்‌ புரவியா ரிரவிகாய்‌ வெயிலினான்‌ 
முத்தரும்‌ பியகலா முழுமதித்‌ இருமுகத்‌ 
தன்னமே யின்னமோர்‌ காவதம்‌ போதுமே 
லகலுமிப்‌ பாலையப்‌ பாலரைக்‌ காவதம்‌ 
என்னையா ஞூடையவன்‌ அுயிலரா வமளியு 
மிலகுபொற்‌ கோயிலு மிக்துவின்‌ பொய்கையும்‌ 
புன்னைவாய்‌ நீழலும்‌ புரிசையும்‌ மதுகரம்‌ 
பூவிரிச்‌ துறையுமக்‌ காவிரித்‌ துறையுமே, (௫௦) 
கட்டனைக்கலித்துறை, 


துறைமதி யாமலிக்‌ கான்யாறு நீந்திச்‌ சுரங்கடத்த 
ல்‌, நிறைமதி யாளர்க்‌ கொழுக்கமன்‌ மூனெடு மால 
ரங்கத்‌, இறைமதி யாவரு மாரா வமிர்தன்ன விந்தறு 
தல்‌, குறைமதியாள்பொருட்‌ டாற்கங்குல்‌ வாரலெங்‌ 
கொற்றவனே, (௫௧) 


௨௦ திருவரங்கக்கலம்பசம்‌. 


மறம்‌-அனுரர்க்கழிமெடில்‌ அரிரியவிருத்தம்‌, 

கொத்தவன்றன்‌ நிருமுகத்தைக்‌ கொணர்ந்ததூதா 

குறையுடலுக்‌ கோமறவர்‌ கொம்பைக்கேட்டாய்‌ 
அத்றவர்சேர்‌ இருவரங்கப்‌ பெருமாடோழ 

னவதரித்த இருக்குலமென்‌ ஐதியாய்போலும்‌ 
மந்றதுதான்‌ நிருமுகமே யானாலந்த 

வாய்செவிகண்‌ மூக்கெங்கே மன்னர்மன்னன்‌ 
பெற்றவிள வரசானா லாலின்‌ கொம்பைப்‌ 

பிறந்தகுலத்‌ அக்கேற்கப்‌ பேசுவாயே, (௫௨) 


இதுவுமது - எண்‌௫ர்க்கழிகெடில்‌ ஆ9ரியவிருத்தம்‌, 
பேசவம்த அதசெல்ல ரித்தவோலை செல்லுமோ 
பெறாவரங்க எறாளரல்கர்‌ பின்னைகேள்வர்‌ தாளிலே 
டாசம்வைத்த மறவர்பெண்ணை சேசம்வைத்து முன்னமே 
பட்டமன்னர்‌ பட்டதெங்கள்‌ பதிபுகு$௮ பாரடா 
ாசலுக்க மெபடல்‌ கவித்திவக்த கவிகைமா 
மகுடகோடி இனையளக்க வைதீதகானு காழியும்‌ 
வீசுசாம ரல்குடிற்‌ ஜொடுத்தகற்றை சுற்றிலும்‌ 
வேலியிட்ட தவர்களிட்ட வில்லும்வாளும்‌ வேலுமே, 
மடக்கு - நேரிசைவெண்பா. 
வேலையல இற்பிறக்கும்‌ வேலையொழிந்‌ தோமில்லை 
மாலையரம்‌ கேசனைநா மாலையிலும்‌--காலையினும்‌ 
உன்னிகைக்தோ மில்லை யுடலெடுத்த வன்றுமுதல்‌ 
என்னினைக்தோ நெஞ்சே யிருந்து, (டு௪) 
இதவமது - கலிகிலைத்‌ துறை. 
இரும்புவனம்‌ விரும்புவன மணியரய்கர்‌ பணியர 
ங்க ரிமயநண்ப, வருங்கொடியின்‌ மருங்கொடியின்‌ 
மனங்குழைக்குல்‌ கனங்குழைக்கு மனங்கன்சா பக்‌, 


கரும்பருவம்‌ பொரும்புருவ முத்தககை யொத்த 


இருவரங்கக்கலம்பகம்‌ ௨௧ 


நகை காந்தள்பூந்தேன்‌, மருங்குழலுல்‌ கருங்குழலு 
முருகுவளை யிருகுவளை மழைக்கண்டாமே, (௫௫) 


பதிஞன்குசீர்க்கழிநெடில்‌ ஆ9ிரியவிருத்தம்‌, - 


[இதனுள்‌ கேசாதிபாதவரை ௩௨-அவயவங்களும்‌ 
அவற்றின்‌ உவமானங்களோடு காண்க, ] 


மழைபிறை இலைவேல்‌ வள்ளையெள்‌ ளிலவின்‌ 
மலர்முல்லை மதிவளை கழையாழ்‌ 
வாரிசங்‌ கெளிறு தத்தைவாய்‌ கலச 
மணிவட பத்திர மெறும்பூர்‌ 
அழகுநீர்தி தரங்கம்‌ நுடிசுழி யரவ 
மரம்பைஞொண்‌ டிளவரா லாமை 
யணிதரா சிணைகம்‌ துகந்துதிர்‌ தரள 
மம்புய மரங்கநா டனையார்‌ 
குழனுதல்‌ புருவம்‌ விலோசனங்‌ காது 
நாசிவாய்‌ ஈகைமுகங்‌ கண்டங்‌ 
குலவுசோண்‌ முன்கை யங்கைமெல்‌ விரல்கள்‌ 
கூருகிர்‌ கொங்கைகண்‌ வயிறு 
விழைதரு முரோமம்‌ வரையிடை யுக்தி 
விரும்புமல்‌ குற்றொடை முழந்தாண்‌ 
மிளிர்கணைக்‌ கால்கள்‌ புறவழி. பரடு 
மென்குதி விரனகம்‌ தாளே, (௫௬) 


- கைக்ஜளை - மருட்பா, 


தாளிரண்டும்‌ பாரொன்றுக்‌ தார்வாடும்‌ வேர்வாடும்‌ 
வாளிரண்டுங்‌ காதிரண்டில்‌ வந்‌ இிமைக்குக்‌ - கோளிரண்டும்‌ 
ஐவகைப்‌ பூத மமைத்தரு ளரங்கர்‌ 

மைவளர்‌ சோலை மலையில்‌ 


தெய்வ மல்லளித்‌ திருவுரு வினளே, (௫௭) 


௨௨ திருவாங்கக்கலம்பகம்‌, 


ஊசல்‌ - எண்சிர்க்சழிகெடில்‌ ஆரியவிறாத்தம்‌, 
உருமாதிப்‌ பலபிறப்பும்‌ பிறந்துஞ்‌ செத்து 
மூசலா வெதடியே ஜெழியும்‌ வண்ணம்‌ 
கருமாயத்‌ தென்னெஞ்சைப்‌ பலகை யாக்‌இக்‌ 
கருணையெலும்‌ பாசத்தைக்‌ கயிறாப்‌ பூட்டி 
மருமாலைத்‌ துளவசைய வாடி ரசல்‌ 
மணிமகரக்‌ குழையசைய வாடி ரூசல்‌ 
இருமாது புவிமாதோ டாடி ரூசல்‌ 
- இருவரங்க சராசர யாடி ரூசல்‌. (௫௮) 
கலிதிலைச்‌ அறை. 
ஊசல்வ டம்போ லூர்சக டம்போ லொழியாமே 
காசவு டம்போ டாவிசு மன்றே நலிவேனோ 
வாசவ அம்போ தாசன னுங்கூர்‌ மழுவோனும்‌ 
கேசமு டன்சூழ்‌ கோயில ரங்க நெடியோனே.(௫௯) 
தழை - கட்டளைக்கலிதீதுறை, 
கேசத்‌ தழைக்கு மதயானை முன்புநின்‌ றோனரங்‌ 
சம்‌, பேசத்‌ தழைக்குமென்‌ னன்பனை யாய்பெருங்‌ 
கற்பகத்தின்‌, வாசத்‌ தழைக்கு ஈறுந்தழை காணிது 
மந்தத்தென்றல்‌, வீசத்‌ தழைக்கும்‌ தழைபோற்‌ கெ 
டாது விலையில்லையே, (௬௦) 
என்‌டர்க்கழிகெடில்‌ ஆ௫ரியவிருத்தம்‌. 
விலையான இலையென்று நீதந்த முத்தம்‌ 
வேய்தந்த முத்தாகில்‌ வெற்பாவி யப்பால்‌ 
இலையார்பு னற்பள்ளி நாராய ணன்பா 
லெந்தர யசங்காவி ரங்காயெ னப்போய்த்‌ 
தலையாலி ரக்கும்ப ணிப்பாய்‌ சுமக்கும்‌ ' 
தன்றாதை யவர்தாம ரைத்தாள்வி எக்கும்‌ 
அலையாறு சூடும்பு ராணங்கள்‌ பாடு 
மாடும்பொ டி.ப்பூசி யானந்த மாயே, : (௬௧) 


இருவரங்கக்கலம்பகம்‌, ௨௨ 
தவம்‌ - கட்டளைக்கலித்துறை, 
ஆனந்தமாயரம்‌ கற்கேயுயிர்க ளடிமையென்னும்‌ 
ஞானந்தனாலைம்‌ பொறிவாசல்சாத்இிகற்‌ ரூளைப்பதற்றி 
ஈனந்தரும்பற்று மற்றென்றும்யானென தென்னுமபி 
மானந்தவிர்ந்தி ரப்‌ பார்க்கிதுபோலில்லை மாதவமே, 


இதுவுமது - எண்‌சீர்க்கழிரெடில்‌ ஆரிரியவிருத்‌ தம்‌, 


மாத வங்களென்‌ ரே வங்களின்‌ மருவு சிவனெ 
ன்‌ மொருவ நீபெரும்‌,பூத மல்லையிம்‌ இரிய மல்லையை 
ம்‌ புலனு மல்லைநற்‌ புந்தி யல்லைகாண்‌, சீத ரன்பரம்‌ 
தாமன்‌ வாமனன்‌ றிருவ ரய்கனுக்‌ கடிமை நீயுனக்‌, 
கேது மில்லையென்‌ நறிய நிந்தபின்‌ னீதின்‌ மாதவ 
மில்லை யெய்குமே, (௬௯) 

இரங்கல்‌ - கட்டளைக்கலித் துறை. 

எங்காந்த ளம்கைநல்‌ லீரென்செய்‌ கேனிசண்‌ டே 
ம திழையார்‌, தங்காந்த னென்றறிந்‌ தாலுநில்‌ லாதுத 
ரைக்குரெய்க்கும்‌, அங்காந்த செம்பவ' எத்தெம்பி 
சானரங்‌ கன்புயங்கள்‌, செங்காந்த மால்வரை யோவி 


ரும்‌ போவென்றன்‌ சிந்தனையே, (௬௪) 
களி - தாழிசை, 


சந்தையிற்குடி கொண்டிருந்து இருக்கறுத்தடி 
மைக்கொளும்‌, இருவரங்கர்‌ பொருப்புயர்ந்த இருப்‌ 
புயம்புகழ்‌ களியரேம்‌,--பும்‌இமிக்கது வந்துபுக்கது 
போதமாதர்க ளெழுவர்தம்‌, பூசையேமக பூசை 
யென்றது பு. துமையன்‌ நி.து புத்தர்காள்‌-— அந்தரத்‌ 
திமை யோரருந்து மருந்தும்வெள்ளைய தன்றியே, 
அரியசாஇகொ ளாதமானிட ரகலிடத்தினி லில்லை 


௨௮௪ 


திமுவரங்கக்கலம்பகம்‌, 


யே,--மந்திரத்தினி லாததேவதைவானகத்தினிலில்‌ 
லையே, வடி.வி லாதவையண்டகோளம்‌ வளைந்தவை 


ப்பதி வில்லையே. (௬௫) 


குறளடி வஞ்டிட்பா 
இவை பத்தொன்பது வஞ்சி அடிகள்‌. 


இல்லறமெனத்‌ துறவறமெனச்‌ 
சொல்லறம்பிற துணையன்ழறெனப்‌ 
பவக்கடலுட்‌ வெக்கறுப்பான்‌ 
காவிரியிடைப்‌ பூவிரிபொழிற்‌ 
சிலமக்திகள்‌ இனைதாவப்‌ 
பலதகெங்கன்‌ பழக்குலையுஇர 
அடர்கமுகன்‌ மிடறொடிதரத்‌ 
மேமாங்கனி சிதறுபுவிழ 
முடப்பலவின்‌ குடக்கனியுக 
வரம்பைக்கனி வரம்பிற்புக 
வயன்மருங்கின்‌ மலர்ப்பொய்கையுட்‌ 
டுயில்வலம்புமி துண்ணெனவுறத்‌ 
தாஅட்டாமரைத்‌ தவிசுறைதரு 
சூஉட்டோதிமம்‌ பேஎட்டேனெழ 
மயிற்சேவன்‌ மனங்களிப்பக்‌ 
குயிற்பேடைக்‌ குலமொளிப்ப 
மழைமுகலென முழவஇர்தரு 
திருவரங்கப்‌ பெருககருள்‌ 
அமவணைமிசை யறிதுயிலமர்ந்‌ தருள்‌ புரி. 


இ௫- ஈரடிகேரிசை அரியச்சுரிதகம்‌, 


இகுகாரணனைச்‌ சேர்ந்தனஞ்‌ 
சசணாசவிந்தக்‌ தஞ்சமென்றிரந்தே, (௬௬) 


இிருவரங்கக்கலம்பகம்‌, ௨டு 


மடக்கு- எழு£ீர்க்கழிறெடில்‌ அசிரியவிருத்தம்‌. 
இரவியை மிரவின்‌ மதியினை மதியு ளிறையினை 
யிறையுமெண்‌ ணரிய, கரவனைக்‌ கரவின்‌ முனிவனை 
முனிவர்‌ கருத்தனைக்‌ கருத்தனைத்‌ அடைத்தாள்‌, ப 
மனைப்‌ பரம பதத்தனைப்‌ பதத்துட்‌ பாரனைப்‌ பார 
னத்தூதும்‌, அரவனை யரவி னரங்கனை யரங்கத்‌ தடி. 
களை யடிகள்சே வியுமே, (௬௭) 
இருபனிக்காலம்‌ - கலிகிலைத்‌ தறை, 
சேவிக்க வாழ்விக்கு மெங்கோ னமங்கன்‌ நிருக்‌ 
கோயில்சூழ்‌, காவிற்‌ கலந்தாசை தந்தேடு னார்கெ 
ஞ்சு கன்னெஞ்சமோ, வாவிப்‌ புறத்தன்ன மேயின்ன 
மேதோ வரக்கண்டிலேன்‌, பாவிக்க நேகம்‌ தனிக்‌ 
கால மிந்தப்‌ பனிக்காலமே. (௬௮) 
குறம்‌ - அறுசர்க்கழிகெடில்‌ அ9ிரியவிரு த்தம்‌. 
கால முணர்ந்த குறத்திகான்‌ கருதினை யொன்றது . 
சொல்லுவேன்‌, பாலக னுச்சியி லெண்ணெய்வார்‌ ப 
ழகய தோர்கலை கொண்டுவா, கோல மலர்க்கையின்‌ 
மங்கைநின்‌ கொங்கைமு .கக்குறி ஈன்றுகாண்‌, ஞால 


மு வந்திட நாளையே நண்ணுவை நம்பெரு மாளையே, 
மேசவிடுதா.த - கட்டளைக்கலித்‌ அறை, 


பெருமாலை யார்க்குரைப்‌ பேனுமக்‌ கேவிண்டு 
பேசினல்லால்‌, கருமாலை யாயெமுங்‌ கார்க்குலங்‌ கா 
டொண்டர்‌ காற்பொட தன்‌, திருமாலை கொண்ட 
இருமா லரங்கர்தந்‌ தெய்வத்தூழாய்‌, மருமாலை வாங்‌ 
இவம்‌ ட்‌ மாலை வருமுன்னமே, (௭௦) 


திறாவரங்கக்கலம்பகம்‌. 


ய 
hi 


கேரிசைவெண்பா. 


முன்னம்‌ பிறந்த பிறப்போ முடிவில்லை 
இன்னம்‌ பிறப்பிக்க வெண்ணாதே--தென்னரங்கம்‌ 
மேவிக்‌ இடந்தானே வித்றிருக்கு கின்பதத்தென்‌ 
ஆவிக்‌ கஇடக்தா ருள்‌. ஏக) 
இரங்கல்‌ - மடக்கு 
பன்னிரு£ர்க்கழிகெடில்‌ ஆசிரியவிருத்தம்‌, 
அரும்புன்‌ னாகத்‌ தடங்காவே 
யவாவென்‌ னாகத்‌ தடங்காவே 
வம்போ ருகக்கண்‌ பொரும்தேனே 
யழுகீ ருகக்கண்‌ பொருந்தேனே 
பரம்பும்‌ கடலூர்‌ நாவாயே 
பாவிக்‌ கடலூர்‌ காவாயே 
பார்மீ துயர மறியலையே 
படுமென்‌ அயர மறியலையே 
கருங்கட்‌ சயலே மாசுறவே 
கரைவேற்‌ கயலே மாசுதவே 
கண்டற்‌ போதுகு வாலுகமே 
கங்குற்‌ போதுகு வாலுகமே 
குரும்பை தழைக்கும்‌ கரும்பனையே, 
குயில்வம்‌ தழைக்கும்‌ கரும்பனையே 
குருர்‌ நந்த மரங்கரையே 
கொணீர்‌ நந்த மரங்கரையே, (௭௨) 
கேரிசை அூரியப்பா. 
இதஜள்‌ பத்துத்தாமமாகளும்‌ ஒன்பது 
அதிசயல்களும்‌ காண்க, 
கரைபொரு தொழுகுய்‌ காவிரி யாறே 


ஆத்றிடைக்‌ கிடப்பதோ ரைந்தலை யரவே 


இருவரங்கக்கலம்பகம்‌, ௨௭ 


அரவஞ்சு மப்பதோ ரஞ்சன மலையே 
அம்மலை பூத்ததோ ரரவிந்த வனமே 
அரவிந்த மலர்தொறு மதிசய முளவே 
கடல்விளிம்‌ புடுத்த கண்ணகன்‌ ஞாலம்‌ 
உடன்முழு தளந்த தொருதா மரையே 
வஇரிளம்‌ பிறையான்‌ வார்சடை தேய்கப்‌ 
பூரதி கான்றதோர்‌ பங்கே ருகமே 
யாவையும்‌ யாரையும்‌ படைக்க நான்முகக்‌ 
கோவை மீன்றதோர்‌ கோக னகமே 
இருமகட்‌ இனிய இருமனை யாகிப்‌ 

பருமணி யிமைப்பதோர்‌ பதும மலரே 
சடைத்தலை தாழ்த்துச்‌ சங்கர னிரப்ப 
முடைத்தலை தவிர்த்ததோர்‌ முளரிமா மலரே 
ஆங்குமண்‌ டோதரி யணிந்தமங்‌ கலகாண்‌ 
வரங்கவில்‌ வாங்கிய வனசமு மொன்றே 
விரிந்தபுக மிலங்கை வேந்தற்குத்‌ தென்றிசை 
புரிந்கருண்‌ மலர்ந்ததோர்‌ புண்ட ரீகமே 
மண்டிணி ஞாலமும்‌ வானமு முட்பட 
அண்டமுண்‌ டுமிழ்க்ததோ ரம்போ ருகமே 
கடைஃிவெந்த கன்று கருமணி விளங்கி 
யிடைலெ வரிபரந்‌ இனியவாய்‌ நெடியவாய்‌ 
இன்பம்‌ தழீஇய விருபெருங்‌ கமலம்‌ 

துன்பந்‌ தழீஇய தொண்ட னேனையும்‌ 
உவப்புட னொருகா னேக்கிப்‌.. 
பவக்கடல்‌ கடக்கும்‌ பரிசுபண்‌ ணினவே, (௪௩) 


கார்காலம்‌ - வண்டு - கலிகீலேத்துதை, 


பண்கொண்ட வேயூது செவ்வா யர்ங்கேசர்‌ பை 
ம்பொன்னிநாட்‌, டெண்கொண்ட பேராசை தந்தார்‌ 
மறந்தார்கொ லிசைவண்டுகரள்‌, விண்கொண்ட மலை 


௨௮ திருவரங்கக்கலம்பகம்‌, 


மீது விண்மாரி பொழிகின்ற விசைபோலவென்‌, கண்‌ 
கொண்ட முலைமீது கண்மாரி பொழிகின்ற கார்கா 
லமே. (௪௪) 
கைக்கிளை - கட்டளைக்கலித்துறை.' 
காரக மோகம்‌ வடஇரு வேங்கடக்‌ கார்வரையோ 
கீரக மோநெடு வானக மோதுயி னிபெணிப்‌ [னும்‌ 
பேரக மோதென்‌ நிருவரங்‌ சப்பெருவ்‌ கோயிலென்‌ 
ஊரக மோவிடம்‌ தண்காவி னின்ற வொருவருக்கே, 
வஞ்டித் துறை, 
ஒருகயம்‌ பேசுவன்‌-றிருவரங்‌ கேசர்தாள்‌ 
மருவுமின்‌ னாசமாம்‌-கருமவன்‌ பாசமே, (௭௬) 
எண்சீர்க்கழிசெடில்‌ அரிரியவிருத்தம்‌. 
பாசமா மடியர்பா னேசமா மடிகளும்‌ 
பைம்பொனா சாடையுஞ்‌ செம்பொன்மாமேனியும்‌ 
ஆசையா மலருளாள்‌ வாசமார்‌ பகலமு 
மஞ்சலென்‌ ஐருள்செயுங்‌ கஞ்சமுங்‌ கருணையின்‌ 
தேசுலா வதனமும்‌ மாசிலா முறவலுஞ்‌ 
சரிதா யெழுதுகக்‌ தூரிகா மமுமெனக்‌ 
சசனார்‌ இருவரம்‌ கேசனார்‌ இசிரியு 
மீலகுவெண்‌ சங்குமே யுலகமெல்‌ கெங்குமே, () 


மானார்‌ கேச 
தேனார்‌ காவிற்‌ ஆனி 


௫ வ. ரங்கக்கலம்டசம்‌, 


டு 
[4] 


ம: 


மானா போகத்‌ இன்பங்‌ கண்டார்‌ நான்வாடப்‌ 


போனார்‌ வாரா தேதோ வோதாய்‌ போதாவே. (௪௯) 
மதங்கு- அறுசீர்க்கழிரெடில்‌ ஆசிரியவிருத்தம்‌, 
போத வெனக்கெளி தானார்‌ போத வனுக்கரி தானார்‌ 
நாதர ரங்கர்தி ரத்தா ணாடிய ரய்னெ டக்கின்‌ 
ஒதும தங்நெ,டித்தா லுள்ள மதங்கிய சக்காம்‌ 
வேதம மறைந்திட வல்லீர்‌ விரையம றைந்துவி டீரே, 
பாண்‌ - தாழிசை, 


விடாதுபூ மடந்தைமார்‌ விரும்பவாயர்‌ மாதர்தோள்‌ 
வியக்துமுன்‌ னயக்தவர்க்கு விற்குமெங்கை கொங்கைதான்‌ 
அடாததன்று பாணவின்ன மங்மனன்றி யிங்ஙன 
மரங்கரன்பு கூரவின்ப மாகவல்ல வல்லவே 
எடாதிருக்கன்‌ வாய்திறக்கு மெங்களையனுச்சிசோ 
யெண்ணெய்டட்ட மெய்யிலிட்ட முத்தமுத்த ரீயமும்‌ 
படாமுகம்‌ திறந்தசைந்‌து மழலைவாயின்‌ மணமருப்‌ 
பசு௩ரம்பு புடைபரந்து பால்சுரந்த முலையுமே, () 
இரய்கல்‌ - கட்டலாச்கலித்‌ துறை. 
முலைகொண்ட பான்மணம்‌ வாய்மாறிற்‌ நில்லையம்‌ 
மொய்குழலோ, அலைகொண்ட இன்னமென்‌ கைய 
ணை யேயலை யாழிவற்றச்‌,சிலைகொண்ட செங்கை யர 
ங்கேசர்‌ தாள்கொண்ட தேசமெல்லாம்‌, விலைகொண் 
ட வாள்விழி யாள்சென்ற வாறெங்ஙன்‌ வெஞ்சுரமே, 
இரங்கல்‌ - எண்‌£ர்க்கழிகெடில்‌ அரிரியலிருத்தம்‌, 


வெஞ்சமங்‌ கருதும்‌ கஞ்சனு மெருதும்‌ 
வேழமும்‌ பரியும்‌ வீழமுன்‌ பொருதார்‌ 

கஞ்சமென்‌ றவருக்‌ கஞ்சலென்‌ நருளுந்‌ 
தாயிலன்‌ புடையார்‌ கோயிலின்‌ புடையார்‌ 


௩௦ இிருவரங்கக்சலம்பகம்‌, 


மஞ்சுவண்‌ டினமுக்‌ அஞ்சுதண்‌ டலைவாய்‌ 
வல்லியொன்‌ ததிலே யெல்லியும்‌ இகழுங்‌ 

கஞ்சமுண்‌ டதிலே ஈஞ்சமுண்‌ டதலே 
கள்ளமுண்‌ டதுவென்‌ வுள்ளமுண்‌ டதுவே. () 


முஅவேனிற்காலம்‌ 
என்‌ூர்க்கழிகெடில்‌ அரிரியவிருத்தம்‌, 


உண்டுமிழ்‌ வாசமுடன்‌ றண்டலை மாருதம்வந்‌ 
துலவிய சாளரமுங்‌ குலவிய வாணிலவும்‌ 
விண்டலர்‌ பூவணையும்‌ மென்பனி நீர்புழுகும்‌ 
மேனியி லும்முதிரா வேனிலு மாகியவால்‌ 
அண்டர்தொ மும்பெருமா எம்புய மின்பெருமா 
வருமை யின்பெருமா ளழ௫ய நம்பெருமாள்‌ 
புண்டரி கங்கமமும்‌ தண்டுறை யோ திமமே 
புன்னைகள்‌ சிந்தலரே யின்னமும்‌ வந்திலசே, () 


கூதிர்காலம்‌ - வேற்றொலிவெண்டுறை, 


இன்னிசை வேயினர்‌ மன்னிய கோயிலை யெய்தார்‌ 
போல்‌, பொன்னினை வாலவர்‌ போனவி டத்தினிற்‌ 
போகாதோ, மின்னிய முகிற்றுளி யென்றென்‌ மே 
லெலாம்‌, வன்னியின்‌ பொறிகளை வழங்கும்‌ வாடை 
யே. (௮௫) 

கார்காலம்‌ - அறு£ர்க்கழிகெடில்‌ ஆரிரியவிருத்தம்‌, 

வாடை யாயிரு பனியுமாய்‌ வேனிலாய்‌ வந்தது 
காரென்றெ, பேடை மாமயித்‌ சாயலா யன்பர்மேற்‌ 
பிழைகரு இடல்செம்பொன்‌, ஆடை நாயகன்‌ நிரு 
மக னாயக னரங்கநா யகனேறும்‌, ஓடை மாவிது 


மதமிது பிளிநிய வொலியிது மழையன்றே ,(௮௬) 


இருவரங்கக்கலம்பகம்‌, ௩௧ 


கட்டாக்‌ கலித்‌. துறை. 
மழைபோன்‌ மரகதம்‌ போலெம்பி ரான்வளர்‌ கோ 
யிலன்னீர்‌, பிழையோ மிவர்க்கிதை யாருரைப்‌ பா 
ரிவர்‌ பின்வக்தெய்த, தழைபோ யுழைத்த வருத்தம்‌ 
பொறுாமைகொல்‌ சங்கரன்பால்‌, உழைபோ யொது 
ங்க முயல்டோய்‌ மதிபுக்‌ கொளித்ததுவே, (௮௭) 
கார்காலம்‌ - எண்‌சர்க்கழிநெடில்‌ ஆரிரியவிருத்தம்‌. 
ஒளிக்குமிரு சுடர்க்கவளம்‌ விழுங்கும்‌ பேழ்வா 
யுருமுழக்கத்‌ இந்திரவி லோடை நெற்றித்‌, துளி 
க்குமழை மதக்கொண்மூக்‌ களிற்றை மின்னற்‌ ரோ 
ட்டிமா ருதப்பாகர்‌ அரக்குங்‌ காலம்‌, அளிக்குலமுங்‌ 
களிக்குமயிற்‌ குலமும்‌ பாடி யாடுபொழிற்‌ நிருவரங்‌ 
க ரணையாக்‌ காலம்‌, விளிக்குமலைக்‌ கரும்கடலு மொ 


அக்குங்‌ காலம்‌ வினையேற்கு விழிகடுயின்‌ மேவாக்‌ 
காலம்‌, (௮௮) 
இளவேவிற்காலம்‌ - கலிநிலைத்‌ துறை. 


மேவலர்வாழ்‌ தென்னிலங்கை மலங்கவொரு கா 
லிருகால்‌ விற்குனித்தெய்‌, ஏவலர்வாழ்‌ இருவரய்‌ 
கத்‌ தெமையிருத்திப்‌ போனவர்கரட்‌ டில்லைபோலு, 
காவலர்வாய்க்‌ குழலோசைக்‌ கானிரைகள்‌ செவி 
யேற்குங்‌ குறும்புன்மாலைப்‌, பூவலரின்‌ மணம்பரப்பி 
யிளவேனில்‌ வரவந்த பொதியத்தென்றல்‌, (௮௯) 
இரங்கல்‌ - கட்டளைக்கலித் தறை. 
தென்றலைக்‌ குங்குமச்‌ சேற்றைப்‌ - பொருள்சிறி 
யாள்பெரிய, அன்றலைக்‌ குந்துடிக்‌ கும்மென்செய்‌ வா 
டிய ராலழைத்த, வன்றலைக்‌ குஞ்சரங்‌ காத்தா யிலங்‌ 
கை மலங்கவளைத்‌, தன்றலைக்‌ குஞ்சரத்‌ தாயரங்‌ கா 
வண்ட ராதிபனே. ்‌ (௯௦) 


௩௨ இருவரங்கக்கலம்பகம்‌. 
கட்டளைக்‌ கலிப்டா. 
அண்டர்‌ போற்றும்‌ இருவரங்‌ கேசனா 
சணிய ஏங்கத்‌ இருமுற்ற மெய்தினால்‌ 
பண்டு போன வளையாழி வாங்குவேன்‌ 
பாலி யாது பராமுகம்‌ பண்ணினால்‌ 
தண்டும்‌ வாளுஞ்‌ இலையு மிருக்கவே 
சங்கு மாழியும்‌ தாருமென்‌ பேனவை 
தொண்ட ருக்கொத்றி வைத்தோமென்‌ ரோேதினாற்‌ 
அளவ மாலையைத்‌ தொட்டுப்‌ பறிப்பனே,(௯௧) 


சலிரிலைத்‌ துறை, 


தொட்டுண்ட தயிர்வெண்ணெய்க்‌ கன்றாய்ச்சியு 
சலோடு சூழ்க்துகட்டக்‌, கட்டுண்டு கழலவிர கறியா 
ம லிருந்தமுத கள்வன்யாரே, கட்டுண்டா னரங்கனெ 
னக்‌ கட்டுரைப்பா ரானாலுங்‌ கங்கைசூடி, மட்டுண்ட 
கொன்றையான்‌ மலர்மேலா னறிவரிய வடிவனன்றே, 


அறுர்க்கழிகெடில்‌ அரிரியவிருத்தம்‌. 


வடியாத பவக்கடலும்‌ வடிக்துமூல மாயைகடக்‌ 
தப்பாற்போய்‌ வைகுந்தஞ்சேர்ம்‌, தடியார்கள்‌ குழா 
ங்கூடி யுனதடி.க்‌£ ழடிமைசெயு மக்கால மெக்காலக்‌ 
தான்‌, கொடியாடு மணிமாட வயோத்திமூதூர்‌ குடி 
அறக்து இருவரங்கங்‌ கோயில்கொண்ட, நெடியோ 
. னே யடியேனான்‌ முயத்சியின்றி நின்னருளே பார்த்‌ 
இருப்ப னீசனேனே, (௯௩) 


கட்டளைக்கலித்‌ துறை, 


நீசச்‌ சமணர்க்குஞ்‌ சூனிய வாதற்கு நீதியற்ற, 
பூசற்‌ பெளத்தர்க்குஞ்‌ சைவர்க்கும்‌ யார்க்கும்‌ புக 


திருவ.ரங்கக்கலம்பகம்‌, டட 


லுஇின்றேன்‌, நாசப்‌ படாவுயி றெல்லா முதற்றந்த 
மாதன்கண்டீர்‌, ஆசற்ற சிரரம்‌ கத்தாதி மூலத்‌ தரும்‌ 
பொருளே. (௯௪) 
, கேரிசைவெண்பா,. 
அரும்புண்ட ரீகத்‌ தடியிணைக்கென்‌ னெஞ்சம்‌ 
இரும்புண்ட ஈீராவ தென்றோ-— விரும்பி 
அறந்திருந்துங்‌ கோயி லரங்கா வுனைநான்‌ 
மறந்திருந்து மேற்பிறவா மல்‌. (௯௫) 
கலிவிருத்தம்‌. 
பிறவியெனுங்‌ கடலமும்திப்‌ பிணிபசியோ டிந்திரி 
யச்‌, சுறவநுங்கக்‌ கொடுவினையின்‌ சுழலகப்பட்‌ ழெ 
ல்வேனே, அறமுடையா யென்னப்பா வரங்காவெ 
ன்‌ னாருயிருக்‌, குறவுடையா யடியேனை யுயக்கொள்வ 
தொருகாளே. (௯௬) 


எழுசீர்க்கழிறெடில்‌ ஆ௫ரியவிருத்தம்‌. 


ஒருபொரு எல்லே னிருவினை யுடையே 
னுனதுகொண்‌ டெனுந்துறை குளித்துன்‌ 

பெருகுதண்‌ ணளியின்‌ பாசந்தொட்‌ டிழிர்து 
பெரியதோர்‌ முத்தியான்‌ பெற்றேன்‌ 

இருவுமா மணியுஞ்‌ சங்கமு மேர்திச்‌ 
செய்யதா மரைபல பூத்துக்‌ 

கருநிற முடைத்தாய்‌ நதிபொரு தரங்கங்‌ 
கலந்ததோர்‌ கருணைவா ரிதியே. 


கட்டளைக்கலித்துறை, 


வாரியரங்கம்வருதிருப்பாவைக்குமண்மகட்கும்‌ 


சீரியரங்கண்வளர்‌இருக்கோலமுந்தென்றிருக்கா 


௩௫ திருவரங்கக்கலம்பகம்‌. 


வேரியரங்கவிமானமுங்கோயிலுமேவித்தொழார்‌ 
பூரியரங்கவர்கண்ணிரண்டாவனபுண்ணிரண்டே. () 


கேரிசைவெண்பா. 


புண்ணா ரடற்பிறவி போதுமெனக்‌ கும்முனக்கும்‌ 
எண்ணா இருந்த இனிப்போ.தும்‌-- கண்ணா 
குழற்காளாய்‌ தென்னரங்கக்‌ கோயிலாய்‌ நின்பொற்‌ 
கழற்காளாய்‌ நின்றேனைக்‌ கா, (௯௯) 


கலிகிலைத்‌ தறை, 


காவிரிவாய்ப்‌ பாம்பணைமேற்‌ கருமுகில்போற்‌ க 
ண்வளருல்‌ கருணைவள்ளல்‌, பூவிரியும்‌. தழாயரய்கர்‌ 
பொன்னடியே தஞ்சமெனப்‌ பொருக்திவாழ்வார்‌, 
யாவரினு மிழிகுலத்தோ ரானாலு மவர்கண்டீ ரிமை 
யாநாட்டத்‌, தேவரினு முனிவரினுஞ்‌ வெனயனெ 
ன்‌ திருவரினுஞ்‌ சரியோரே. (௧௦௦) 


எண்சீர்க்கழிகெடில்‌ அரிரிய வண்‌ விருத்தம்‌. 


மழைமுகி லெனவேப னாமு கந்திகழ்‌ 
வரியர வணையேறி வாழ ரல்கர்தம்‌ 
எழில்பெறு மிருதாளி லேக லம்பக 
மெனுமொரு தமிழ்மாலை தான ணிந்தனன்‌ 
குழலிசை யளிமேவு கூரம்‌ வந்தருள்‌ 
குருபர னிருபாத போத டைந்தவன்‌ 
அழகிய மணவாள தாச னென்பவ 
னடியவ ரடி சூடி வாழு மன்பனே, (௧௦௧) 


இருவரங்கக்கலம்பகம்‌ 


முற்திற்து, 


